[| THCTEDH |! 
நாமதாஷ்டகம்‌ 


: ஸபிந்து ஸிந்து ஸுஃஸ்கலத்‌ தரங்கபங்க ரஞ்ஜிதம்‌ 
தவிஷதஸ பாப ஜாத ஜாதகாரிவாரிஸம்யதம்‌। 
கருதாந்த தூத காலபூத பீதிஹாரி வாமதே 
தவதீயபாத பங்கஜம்‌ நமாமிதேவி நர்மதே॥ 


தண்ணீர்‌ துளிகளுடன்‌ கூடிய பிரவாஹத்தில்‌ மோதும்‌ 
அலைகளால்‌ அழகியதும்‌, பாபமூட்டைகள்‌ பகைவரிடம்‌ 
போய்ச்சேருமாறு செய்யும்‌ தண்ணீரரையுடையது மான உனது 
திருவடியை, ஹே நர்மதே! நான்‌ வணங்குகிறேன்‌. நீயமதூசர்கள்‌, 
காலபூதங்கள்‌ ஆகியவற்றின்‌ பீதியைப்‌ போக்கும்‌ 
கவசமெனத்திகழ்கிறாயே! 


ஹேநர்மதே! நீ மத்ஸ்யங்கள்‌, ஆமைகள்‌, முதலைகள்‌, 
சக்ரவாகப்பறவைகள்‌ ஆகியவற்றிற்கு இடமளிதது 
நல்லதுசெய்பவள்‌, உளிது திருவடியை வணங்குகிறேன்‌. உனது 
தண்ணீரில்‌ வாழும்‌ எளிய மீன்களுக்குக்கூட திவ்ய நிலையை 
அருள்வதும்‌, கலியில்‌ பாபங்களை போக்கும்‌ அனைத்து 
தர்த்தங்களுக்கும்‌ நாயகமாக விளங்குவதுமாகும்‌ உனது திருவடி. 


OD 


மஹாகபீர நீரபூர பாததூத பூதலம்‌ 
நமதஸமஸ்தபாத காரி தாரிதாபதாசலம்‌। 
உகல்லயே மஹாபயே ம்ருகணடுஸனு ஹாம்யதே 
தவதீய பாத பங்கஜம்‌ நமாமி தேவி நாமதே! 


மிகவும்‌ அழமான இடக்தில்‌ பிரவாஹம்‌ விழுவதால்‌ 
சிதறுண்டு போகிறது பூமி, வணங்கியவரின்‌ பாபங்களை 
ம்கற்றுவதும்‌, ஆபத்துக்களாகிய மலைவயைப்பிளப்பதுமாய்‌ 
விளங்குகிற உனதுதிருவடியை வணங்குகிறேன்‌. ஹேநர்மதே! 
மிகவும்‌ பயங்கரமான பிரலயக் தில்‌ மிருசுண்டுமுனிவரின 
குமாரருக்கு நல்ல இருப்பிடம்‌ அளித்தாயன்றோபந்‌! 


(4) 


வர்‌ ன 


T = 
= 


கதம்‌ ததைவ மே பயம்‌ தவதம்‌ புவீக்ஷிதம்‌ யதா 
மருகணடுஸூனு செளனகாஸுராரிஸேவிதம்‌ 
எதா! 
புனாபவாப்தி ஐன்மஸம்பவாப்திது: கவாமதே 
தவதீய பாதபங்கறம்‌ நமாமி தேவி நாமதோ 


வேநர்மதாகேவி!நீ மறுபிறப்பு முதவியதுன்பங்களுக்கு 
விலக்காக கவசம்‌ அளிப்பவள்‌. உனது திருவடித்கதாமரை 
ம்ருகண்டு முனிவரின்‌ குமாரன்‌, செளனகர்‌. தேவர்கள்‌ ஆகியோ 
ரால்‌ இனமும்‌ போற்றப்பட்டது: அதை நான்‌ வணங்குகிறேன்‌. 
உனது தண்ணீரைப்‌ பார்த்தவுடனேயே எனக்கிருந்த பயம்‌ 
நீங்கிவிட்டது! 


(5) 


அல்க்ஷயலக் கினனராமராஸுராதி பூஜிதம்‌ 
ஸுஃலச்ஷ நீரதீர தீரபக்ஷி லக்ஷ கூஜிதம்‌। 

வஸிஷ்ட சிஷ்ட பிப்பலாதி காதமாதிசர்மதே 
த்வதீயபாதபங்கஜம்‌ நமாமி தேவி நர்மதோ 


கண்ணுக்குத்‌ தேரியாதலகேதோபலக்ஷம்‌ கின்னரர்கள்‌, 
தேவர்கள்‌, அஸ்ரரர்கள் பே ஈற்றுவதும்‌, தெளிந்து தெரியும்‌ உனது 
நீரின்‌ கரைக்கு வந்து தங்கும்‌ பல பறவைகள்‌ கூச்சல்‌ கொண்டது 
மான உனது திருவடிகளை வணங்குகிறேன்‌. ஹே நர்மதாதேவி! 
நீ வசிஷ்டர்‌, சிஷ்டரான பிப்பலர்‌, கர்தமர்‌ முதலியவர்களுக்கு 
கே்ஷ்மம்‌ செய்தவள்‌ அன்றோ! 


ஸநத்குமார நாசிகேத கசயபாத்ரிஷட்பதை;: 
தருதம்‌ ஸ்வகீயமானஸேஷ* நாரதாதிஷட்பதைா 
ரவீந்து ரந்திதேவ தேவராஐ கர்ம சாமதே 
தவதீயபாதபங்கஜம்‌ நமாமி தேவிநாம்தோ, 


ஸநத குமாரர்‌ நாசிகேதர்‌, கச்யபர்‌, நாரதர்‌ முதலி 
யோரால்‌ மனதிற்‌ கொள்ளப்பட்ட உனது நிருவடிக்தாம்ரையை, 
ஹே நர்மதாதேவி! வணங்குகிறேன்‌. சூர்யன்‌, சந்நிரன்‌, ரந்தி 
தேவன்‌, இந்திரன்‌ முதலியவருக்கு க்ஷேமம்‌ தந்தவளன்றோ நீ! 


அல்ச்ஷலக்ஷ லக்ஷ பாபலக்ஷி ஸாரஸா யுதம்‌ 
ததஸ்து ஜீவ ஐநது தந்து புக்திமுக்திதாயகம்‌ । 

விரிஞ்சி விஷ்ணு சங்கரஸ்வகீயதாம வாமதே 
தவத்ய பாதபங்கஜம்‌ நமாமி தேவி நர்மதே 


களுசக்குப்புலப்படாத லக்ஷோப வக்ஷ்ம்‌ பாபங்‌ 

களுக்கு நெகழ்ச்சியுள்ள ஆயுதமானதும்‌, பின்‌, ஜீவஜந்துக்களுக்கு 

போகம்‌, மோஷம்‌ தருவதுமான உனது திருவடிகளைப்‌ 

பணிகிறேன்‌. ஹேநர்மதாதேவி! நீ பிரம்மா, விஷ்ணு 

அகியோரது இருப்பிடத்தை பாதுகாத்து வருபவளாயிற்றே! 
(5) 


அஹோதருதம்‌ ஸ்வநம்‌ ச்ருதம்‌ மஹேசகேசஹாதடே 
கிராதஸ8த பாடவேஷு பணடிதே சடே நடே । 

துரந்த பாப்‌ தாபஹாரி ஸாவ ஐந்து சாமதே 
தவதீபபாதபங்கஜம்‌ நமாமி தேவி நாமதே ॥ 


கங்கைக்கரையில்‌ நான்‌ கண்டதும்‌ கேட்பதும்‌ உண்மை 
தான போனும்‌. நீ கிராதர்களுக்கும்‌, ஸமிக ருக்கும்‌, பாவத்‌ 
திற்கும்‌, பண்டிகருக்கும்‌, பாமரருக்கும்‌, எல்லையற்ற பாபங 
களைப்‌ போக்கி க்ஷேமத்தை நல்குபவள்‌ நர்மதாதேவி. அவளது 
திருவடிகளை வணங்குகிறேன்‌. 


(9) 


ன்னர்‌ ன்ன எண 


இதம்‌ து நரமதாஷ்டகம்‌ த்ரிகாலமேவ யே ஸதா 
படந்தி தே நிரந்தரம்‌ நயந்தி தூ£கதிம்‌ ௧௪ 

ஸுலப்ய தேஹ துர்லபம்‌ மஹேசதாம கெளரவம்‌ 
புனாபவா நரா நவை விலோகயந்திரெளரவம்‌॥। 


இந்த நர்மாஷ்டகத்தை மூன்று வேளையும்‌ விடாமல்‌ ' 
படிப்பவர்‌ ஒருபோதும்‌ கெட்ட நிலையை அடையமாட்டார்கள்‌” 
அன்றியும்‌, இந்த உடலிலேயே கிடைத்தற்கரிய கடவுள்‌ 
தன்மையைப்பெறுவார்கள்‌. மறுபிறவி எடுத்து ரெளரவம்‌ 
முதலிய நரகத்தை கண்ணாலும்‌ காணமாட்டார்கள்‌. 


நர்மாஷ்டகம்‌ முற்றிற்று 


